Kerala Gazette No . 4 dated 27th January , 2015 . 
PART I 


Section iii 


GOVER 


தேவன் 
MENT OF A 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 

அறிக்கை 
எண் 3675/ச . இ . ஐ . 2/ 2014/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

2014 பிப்ரவரி 14 
1189 கும்ப ம் 2 / 
1935 மாகம் 25 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 13ஆம் தேதி கேரள ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச் செயலாளர் . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 10 


2014 - ன் சம்பளம் மற்றும் ஈட்டுப்படித்தொகைகளும் 

அளித்தல் (திருத்த ) சட்டம் 


1951- ன் சம்பளம் மற்றும் ஈட்டுப்படித்தொகைகளும் அளித்தல் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 1951- ன் சம்பளம் மற்றும் ஈட்டுப்படித்தொகைகளும் அளித்தல் 
சட்டத்தை பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்தச் சட்டத்திற்கு 2014 - ன் 
சம்பளமும் மற்றும் ஈட்டுப்படித்தொகைகளும் அளித்தல் (திருத்த ) சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 


2 . பிரிவு 8 . எ - ல் திருத்தம் . - 1951 - ன் சம்பளமும் மற்றும் ஈட்டுப்படித் 
தொகைகளும் அளித்தல் சட்டத்தின் ( 1951 - ன் XIV ) , 8 . எ பிரிவின் (5 . பி ) 
உபபிரிவில் , " ஏழாயிரத்தி ஐந்நூறு என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக 
பன்னிரண்டாயிரத்தி ஐந்நூறு என்ற வார்த்தைகள் சேர்க்கவேண்டும் . 


சி . கெ . ராஜசேகர பணிக்கர் , 
சட்டத்துறை அதிக செயலாளர் . 


